GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN /467 /2009 - 11. 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


NT OF 


I 


. 4 .2 . 


(11 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVERN 


ILNA 


M 


ITVA I PRE 


2 


ADU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No. 47 ] 


CHENNAI, WEDNESDAY , DECEMBER 14 , 2011 

Karthigai 28 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI— Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman 

( Amending Regulations ) 2011 . 


638 -639 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates .. 


. 


640 -641 


DTP _ VI-2 (47) — 1 


[637 ] 


638 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman 

( Amending Regulations ) 2011. 


(Notification No. TNERC / CGRF & EO 76 - 5 / dated 23. 11.2011) 


(Lr. No. TNERC /AD (L )/ F .Notification /D1527 / 2011) 


No. VI(2 )/617 /2011. 


Whereas the Tamil Nadu Electricity Regulatory Commission , in exercise of its powers conferred on it by Section 181 read 
with sub -sections (5 ), (6 ) and (7 ) of Section 42 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and all other powers 
enabling it in this behalf specified and notified in the Tamil Nadu Government Gazette , dated 18th February , 2004 , Regulations 
for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman , 2004 (hereinafter referred to as the Principal 
Regulations ). 


And whereas it is considered necessary to issue amendments to the Principal Regulations for the purpose of removing 
certain difficulties in regard to certain matters which were not distinctly covered earlier and the same have undergone previous 
publication ; 


Now , therefore , in exercise of the powers conferred on it by Section 181 read with sub -sections (5 ), (6 ) and (7) of Section 
42 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity 
Regulatory Commission makes the following amendment to the Principal Regulations . 


1. Short Title and Commencement : 


(a ) These Regulations may be called the " Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity 
Ombudsman ( Amending Regulations) 2011" ; 


(b ) They shall come into force on the date of their publication in the Tamil Nadu Government Gazette. 


2 . Amendment of Regulation 10 of the Principal Regulations : 


For sub -regulation (2 ) of regulation 10 of the Principal Regulations, the following sub -regulation shall be substituted , 
namely : 


“(2) The minimum age of the person to be considered for appointment as Electricity Ombudsman shall be 50 years." 


3 . Amendment of Regulation 13 of the Principal Regulations : 


For Regulation 13 of the Principal Regulations , the following Regulations shall be substituted , namely : 


“ 13 . The Electricity Ombudsman appointed / designated should be a person with ability , integrity, enjoying high reputation 
and should have qualification in electrical engineering with experience in electricity sector. Experience in various wings of 
distribution utility and knowledge of law would be an additional qualification ” 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
29th November 2011. 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Dec . 14 , 2011) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


639 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


( அறிவிக்கை எண் . த . மி . ஒ . ஆ . நு . கு . தீ . ம & மி . கு / 6 - 5 , 23 - 11 - 2011 நாளிட்டது ) 


( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 42ஆம் பிரிவின் (5),(6),(7 ) ஆகிய 
உட்பிரிவுகளுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181ஆம் பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் 
இதன்பொருட்டு அதனை இயல்விக்கும் பிற அனைத்து அதிகாரங்களையும் செலுத்தி (இதன் பின்பு இதில் முதன்மை 
ஒழுங்குமுறைவிதிகள் என்று குறிப்பிடப்படும் ) 2004ஆம் ஆண்டு நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் 
மின்குறை தீர்ப்பாளருக்கான ஒழுங்குமுறைவிதிகளை 2004 பிப்ரவரி 18ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் குறித்துரைத்துள்ளது 
மற்றும் அறிவிக்கை செய்துள்ளது . 


மற்றும் முன்னதாக தனிச்சிறப்புடையவற்றில் உள்ளடங்காத ஒருசில பொருட்பாடுகள் பொறுத்து ஒருசில இடர்ப்பாடுகளை 
நீக்குவதற்காக முதன்மை விதிகளுக்கு திருத்தங்கள் பிறப்பிப்பது அவசியமெனக் கருதுவதாலும் மற்றும் அதற்கிணங்க அத்தகைய 
முந்திய வெளியீடு ஏற்றுக் கொள்ளப்படலாகிறது என்பதாலும் , 


தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 42ஆம் பிரிவின் (5),(6),(7 ) ஆகிய உட்பிரிவுகளுடன் சேர்த்துப் 
படிக்கப்படும் 181ஆம் பிரிவின் மூலம் அதற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் 
அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , முதன்மை 
ஒழுங்குமுறைவிதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தைச் செய்கிறது : 


1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் . 


( அ ) இந்த ஒழுங்குமுறைவிதிகள் , 2011ஆம் ஆண்டு மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் 

மின்குறை தீர்ப்பாளருக்கான ஒழுங்குமுறைவிதிகளைத் (திருத்தம் செய்யும் ) ஒழுங்குமுறைவிதிகள் என்று 
வழங்கப்படும் . 


( ஆ ) இவை , தமிழ்நாடு அரசிதழில் அவை வெளியிடப்பட்ட நாளன்று நடைமுறைக்கு வரும் . 


2 . முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 10ஆம் ஒழுங்குமுறைவிதியின் திருத்தம் : 


முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 10ஆம் ஒழுங்குமுறைவிதியின் (2) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக , பின்வரும் 
உள் - ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (2) மின்குறைதீர்ப்பாளராக நியமிக்கப்படுவதற்காகப் பரிசீலிக்கப்படும் நபரின் குறைந்தபட்ச வயதானது 50 வயதாக 

இருத்தல் வேண்டும். 
3 . முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 13ஆம் ஒழுங்குமுறைவிதியின் திருத்தம் : 

முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 13ஆம் ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக பின்வரும் ஒழுங்குமுறைவிதிகள் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 13 . மின்குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்படும் நபர் , திறமையானவராகவும் , நேர்மையானவராகவும் , மிகுந்த 
நற்பெயருடையவராகவும் இருப்பதோடு , மின்பொறியியல் கல்வி தகுதியுடையவராகவும் , மின்துறையில் அனுபவமிக்கவராகவும் 
இருத்தல் வேண்டும் . மின்பகிர்மான நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணி செய்த அனுபவமும் , சட்ட அறிவும் கூடுதல் 
தகுதிகளாகும் . " 

(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


மின்துறைமல அனுபவமிக்கவரிக்கக் 


சென்னை - 600 008 , 
2011 நவம்பர் 29 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


640 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VISec . 2 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 

LOSS OF CERTIFICATES 
It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are 
being taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should 
be treated as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of 
Government Examinations, Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress ofMatriculation 
and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 
C .N . C . Name of the Candidate Register Number Month 

Details of 

Reference Number 
Number and Institution . and Certificate and Year. Examination . 

and Date . 
Number. 
( 1 ) 

( 3) ( 4 ) 

(5 ) 
No . VI(2 )/618 /2011. 
Dhanapandian , K ., 

2008779 April 2002 Electronics and Lr. No. 114051/M5/ 2011 , 
K .L . Nagaswamy DCB 122512 

Communication 

17 - 11 -2011. 
Memorial Polytechnic, 

Engineering. 
Kozhimedu, Viraganoor Post, 
Madurai-625 009 . 


(2 ) 


(6 ) 


April 2004 


No . VI( 2 )/619 /2011. 
Vivek Raj, D . J., 

2123192 
Morning Star Polytechnic College , DCB 179705 
Chunkankadai, 
Kanyakumari -629 003 . 


Civil Engineering 
First Class 


Lr. No. 114283 /M2/2011 , 

17 - 11 - 2011. 


April 2005 


No. VI(2 )/620 /2011. 

Veerabhathran , A ., 
Srinivasa Subbaraya 
Polytechnic College , 
Puttur, Sirkali Taluk . 


2125932 
DCB 201055 


Civil Engineering Lr. No. 114670 /W2/ 2011, 
Second Class 

17 - 11 - 2011 . 


27404218 
DCN 123135 


April 2009 


No . VI(2 )/621/2011. 

Rajasekar, K ., 
Thirumathi Elezabeth 
Polytechnic College , 
Annamangalam , 
Perambalur-621 102. 


Lr. No. 114674 /M5/2011 , 

17 - 11 - 2011 . 


Electronics and 
Communication 
Engineering 
First Class 


April 2008 


No . VI( 2 )/622/2011. 

Veera Selvan , LM ., 
Sri Sowdambika 
Polytechnic College , 
Aruppukkottai-626 101 . 


2502696 
DCN 065859 


Civil Engineering Lr. No . 114934/M2/2011, 
Second Class 

17 - 11 -2011 . 


No. VI( 2 )/623/2011. 

Alagumuthu , D ., 
Pal Ramasamy 
Raja Polytechnic College, 
Rajapalayam . 


97EE01 April 2000 
DCB 00022016 


Lr. No. 115575 /M2 /2011, 

17 - 11 - 2011. 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Distinction . 


No. VI(2 )/624 /2011. 

SV. Senthilnathan , 
Annamalai Polytechnic College , 
Chettinad -630 102 . 


April 1984 


18293 
DCN 024143 


Mechanical 
Engineering 
First Class 


Lr. No. 116326 /M3/2011 , 

21 - 11-2011. 


Dec . 14 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


641 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


Mechanical 
Engineering 


Lr . No . 116327 / M3/ 2011 , 

21 - 10 - 2011. 


Lr . No . 116428 / M3/ 2011 , 

21 - 10 - 2011 . 


Automobile 
Engineering 
First Class 
with Honours 


C . N . C . Name of the Candidate Register Number Month 
Number . and institution . 

and Certificate and Year . 

Number . 
(2 ) 

(4 ) 
No . VI ( 2)/625/ 2011 . 
Vinoth Kumar , M ., 

921241 April 1998 
EIT Polytechnic College , DCA 00113422 

Kavindapadi - 638 455 . 
No . VI(2)/ 626/ 2011 . 

Muthu Saravanakumar, E ., 98 AE 08 April 2001 
Nachimuthu Polytechnic 

DCB 107424 
College ( Autonomous ) , 

Pollachi - 642 003 . 
No . VI(2 )/ 627/2011 . 
T . Baskaran , 

221941 April 1991 
P . T. Lee Chencalvaray Naicker 46118 
Polytechnic College , Vepery , 

Chennai -600 007 . 
No . VI( 2)/628/ 2011 . 
Sridhar , G ., 

28070 

April 1983 
Srinivasa Subbaraya 

DCE 014230 
Polytechnic College , Puttur , 

Sirkali -609 108 . 
No . VI(2 )/629/ 2011. 
Santhi, N . 

091685 November 1986 
04670 
096750 May 1986 
04419 
038048 May 1985 
09590 
084452 January 1986 
11649 


Mechanical 
Engineering 
First Class 


Lr . No . 116482 / M3/11 , 

21 - 11 - 2011 . 


Civil Engineering Lr. No . 108269 /M2/2011, 
Second Class 

23 - 11 - 2011 . 


ந . க . எண் 114529/ ட்டி (3)/ 2011 , 

26 - 11- 2011 


TTH 
Second Class 
TTL 
Second Class 


TEL 


Second Class 
TEH 
Second Class 


RAMESH CHAND MEENA , 
Commissioner of Technical Education and 
Chairman , Board of Examinations, 

Guindy , Chennai- 600 025 . 


சி . என் .சி . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


No . VI(2)/630 /2011 . 

Saravanakumar , K . 


778641 


March 2007 


இடைநிலைக் கல்வி ஓ .மு . எண் 060144/வி5- 5/2011 , 

22 - 11 - 2011 . 


யூ . ஈ . மவைஷ், 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 

இணை இயக்குநர் ( பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


